ஐந்து மாபெரும் 
கறுப்பரின விஞ்ஞானிகள் 
ஆங்கிலத்தில் : லிண்டா , படங்கள்: ரோன் 
தமிழில்: குமரேசன் முருகானந்தம் 


பன 


எர்னஸ்ட் 
ஜஸ்ட் 


ஜார்ஜ் 
வாஷிங்டன் 
கார்வர் 


George 
Wasbington 


ஷெர்லி 
ஜாக்சன் 


Shirley 
Jackson 


சூசன் 
மிக்கினி 
ஸ்டீவர்ட் 


பெர்சி 
ஜூலியன் 


Punty Julian 


SunMakinney Steward , 
LLSCHOLASTIC 


ஐந்து மாபெரும் 

கறுப்பரின 
விஞ்ஞானிகள் 
ஆங்கிலத்தில் லிண்டா , படங்கள் : ரோன் 
தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


சூசன் மெக்கின்னி ஸ்டீவர்ட் 

பிறப்பு 1847 - இறப்பு 1918 


அக்கறையுள்ள குழந்தைகள் மருத்துவர் 

மார்ச் 1847 ல் , நியூயார்க்கிலுள்ள ப்ரூக்லினில் 
ஸ்மித் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான 
கொண்டாட்டத்திற்காகக் கூடியது . சில்வானஸ் மற்றும் 
ஆன்னி ஸ்மித் , அவர்களின் ஏழாவது குழந்தை - சூசன் 
மியா ஸ்மித் என்ற அழகான பெண் குழந்தையை 
வரவேற்றனர் . 

சூசன் வளர்ந்து அற்புதமான காரியங்களைச் 
செய்வார் . அவர் நியூயார்க் மாநிலத்தின் முதல் 
கறுப்பின பெண் மருத்துவர் ஆவார் . 

ஏன் சூசன் ஒரு மருத்துவராக வேண்டுமென 
முடிவெடுத்தார் என்று எவருக்கும் உறுதியாகத் 
தெரியவில்லை. சிலர் , அவரது உடன்பிறந்தவரின் 
மகளுடைய உடல்நிலை மிகவும் சரியில்லாத போது , 
சூசன் ஒரு மருத்துவராக முடிவெடுத்தார் , என்கின்றனர் . 


Www 


w 


சூசன் அவளை கவனித்துக்கொள்ள உதவினார் . 
ஆனால் அந்த பெண் இறந்துவிட்டாள் . அதன் 
பின்னர் உடனே சூசன் தனது குடும்பத்தாற்கு 
"நான் ஒரு மருத்துவராகப் போகிறேன் ." என்று 
அறிவித்தார் . 

அந்த நாட்களில் பெண் மருத்துவர்கள் மிகவும் 
அரிதாக இருந்தனர் . கறுப்பின பெண் 
மருத்துவர்கள் இன்னும் அரிதாக இருந்தனர் . நாடு 
முழுவதிலும் இருவர் மட்டுமே இருந்தனர் ! 
அக்காலத்தில் பல ஆண்கள் , பெண்கள் 
மருத்துவர்கள் ஆக வேண்டுமென எண்ணவில்லை . 
ஆனால் சூசன் பிடிவாதமாக “ என்னால் முடியும் " 
என்றார் . 

1867 ஆம் ஆண்டில் , அவர் 20 வயதாக 
இருந்தபோது , நியூயார்க் நகரத்தில் , நியூயார்க் 
மருத்துவக் கல்லூரி மற்றும் மகளிர் 
மருத்துவமனையில் மருத்துவப் படிப்பிற்கு 
அனுமதி பெற்றார் . அந்தக் கல்லூரி , 
நோய்வாய்ப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்கு நோய் 
உண்டாக்கிய அதே சில கிருமிகளைக் 
கொண்டுள்ள மருந்துகளின் மூலம் 
சிகிச்சையளிக்கும் ஹோமியோபதி எனும் ஒரு 
சிறப்பு வகை மருத்துவமுறையைக் கற்பித்தது . 

1825 ஆம் ஆண்டில் ஹோமியோபதி 
இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவிற்கு 
அறிமுகப்படுத்தப்பட்டது . இந்த வகையான 
மருத்துவம் மிகவும் வித்தியாசமானது என பலர் 
அதை நம்பவில்லை . ஆனால் சூசன் அதனால் 
கவரப்பட்டார் . 


ஒரு நாள் சூசனுக்கு அவரது உடன்பிறந்தாரின் மகள் மிகவும் 
நோயுற்று இருப்பதாக ஒரு சோகமான செய்தி வந்தது . 


நியூயார்க் மாகாணத்தில் மருத்துவ பட்டம் 
பெறும் முதல் கறுப்பர் இனப் பெண் , மற்றும் 
அமெரிக்காவில் மூன்றாவது பெண்ணும் 
ஆவார் . 

டாக்டர் ஆன பிறகு விரைவில் , டாக்டர் 
சூசன் ஸ்மித் அவரது ப்ரூக்ளின் வீட்டில் ஒரு 
மருத்துவமனையைத் திறந்தார் . தொடக்கத்தில் , 
மிகவும் சில நோயாளிகளே இருந்தனர் . மக்கள் 
அவரை நம்பவில்லை . ஆனால் அவரிடம் 
சிகிச்சைப் பெற்ற நோயாளிகள் புதிய , 

அக்கறையுள்ள மருத்துவரைப் பற்றி தங்கள் 
நியூயார்க் மருத்துவ கல்லூரி மற்றும் நியூயார்க் நகரத்தில் 

நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் 
வைத்தியசாலைகளுக்கான மருத்துவமனையின் பகுப்பாய்வு 

கூறினார்கள். சூசன் பற்றியப் பேச்சு பரவத் 
கூடத்தில் மாணவர்கள் , 1870 . 

தொடங்கியது . சில நாட்களுக்குப் பிறகு அவரது 
சூசன் , மருத்துவ கல்லூரியில் படிக்கும் முதல் 

தொழில் வளர தொடங்கியது . 
கறுப்பர் இனப் பெண் . அவர் ஒரு சிறந்த மாணவர் . 

விரைவில் சூசன் , மன்ஹாட்டனில் ஓர் 
அவர் உயிரியல் மற்றும் வேதியியல் வகுப்புகள் 

மருத்துவமனையைத் துவங்கி அங்கு 
எடுத்தார் .உடலின் பல்வேறு பாகங்கள் எவ்வாறு 

கறுப்பர்களுக்கும் , வெள்ளையர்களுக்கும் 
இயங்குகின்றது என்று அவர் கற்றுக்கொண்டார் . 

சிகிச்சையளித்தார் . 
அவர் தாவரங்களைப் பற்றியும் , நோய்களைக் 
குணப்படுத்த எப்படி அவற்றைப் பயன்படுத்த 
முடியும் என்பதையும் என்று ஆராய்ந்தார் . 

அவளுடைய வகுப்பு தோழர்கள் 
உறங்கும்போதும் , சூசன் படிப்பதைத் 
தொடர்ந்தார் . நோயாளிகளை கவனித்துக் 
கொள்வதைக் கற்பதற்காக மருத்துவமனைகளில் 
நீண்ட நேரம் செலவிட்டார் . மார்ச் 23 , 1870 இல் , 
சூசன் பட்டத்தை பெற்றார் . 

1890 ல் சிட்டி ஹால் பார்க்கில் உள்ள ஃபுல்டன் தெரு 
ப்ரூக்ளின்னின் பரபரப்பானதொரு பகுதி . டாக்டர் ஸ்வான் மெக்கின்னி 
ஸ்டீவார்ட் தனது முதல் மருத்துவமனையை புரூக்ளினில் திறந்தார் . 


டாக்டர் சூசன் ஏழைகளுக்கும் , 
செல்வந்தர்களுக்கும் சிகிச்சை அளித்தார் . 
செய்தித்தாள்களில் அவரது சாதனைகளைப் பற்றி 
செய்திகள் இருந்தன. அவர் புகழடைந்தார் . 

ஜூலை 12 , 1871 அன்று , சூசன் , ரெவ்ரண்ட் 
வில்லியம் ஜி மெக்கின்னியைத் திருமணம் 
செய்துகொண்டார் . அவர்களுக்கு வில்லியம் மற்றும் 
ஆன்னா என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் . 

துரதிருஷ்டவசமாக 1890 ல் , டாக்டர் சூசனின் 
கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் . மூன்று 
வருடங்கள் கழித்து , சூசான் , 25 வது அமெரிக்க 
காலாட்படையில் ஒரு போதகரான ரெவ்ரண்ட் 
தியோபிலஸ் க்ளவுட் ஸ்டீவார்ட்டை மணந்தார் . 

டாக்டர் சூசன் . பஃப்பலோ வீரர்கள் 
இந்த காலாட்படை வீரர்கள் பஃப்பலோ வீரர்கள் 

என்றழைக்கப்பட்ட கறுப்பரின வீரர்களுக்கு 
என்றும் அறியப்பட்டனர் . டாக்டர் சூசன் தன் 

மருத்துவ சேவைகளை வழங்கிட உதவினார் . 
கணவருடன் பல்வேறு கோட்டைகளுக்குச் சென்று அவர் நியூயார்க் மருத்துவக் கல்லூரி மற்றும் 
அங்கிருந்த கருப்பு வீரர்களுக்கு சிகிச்சையளித்தார் . 

மகளிர் மருத்துவமனையிலும் பயிற்றுவித்தார் . 
சூசன் , தனது தொழில் வாழ்க்கையில் 

நியூயார்க் ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் 
நோயாளிகளுக்காக கடுமையாக உழைத்தார் . 

உறுப்பினராகவும் சூசன் இருந்தார் . 
உடல்நலம் , ஊட்டச்சத்து மற்றும் மருந்துகள் 
பற்றிய பொது மக்களிடம் அவர் பேசினார் . 

இந்த அர்ப்பணிப்புள்ள மருத்துவர் மார்ச் 7 , 
அவர்கள் பெரும்பாலும் பெண்களின் 

1918 அன்று காலமானார் . இறக்கும்போது 
உரிமைகளைப் பற்றியும் குறிப்பாக கறுப்பின 

அவருக்கு 71 வயதாகும் . செப்டம்பர் 25 , 1974 ம் 
பெண்களின் எழுச்சி பற்றியும் பேசினர் . 

ஆண்டு ப்ரூக்ளினில் சூசன் ஸ்மித் மைக்கினி 
1881 - ல் , மகளிர் மற்றும் குழந்தைகள் நினைவு 

ஜூனியர் உயர்நிலைப் பள்ளி , அவரை 
மருத்துவமனையை நிறுவ சூசன் உதவினார் . அவர் 

கௌரவிக்கும் விதத்தில் பெயரிடப்பட்டது . 
முதியவர்களையும் , ப்ரூக்ளின் ஹோம் ஃபார் எஜ்டு 

பின்னர் , சூசன் ஸ்மித் மைக்கினி ஸ்டீவார்டு 
கலர் பீப்பிள் எனும் முதியோர் இல்லங்களில் 
வசிக்கும் கறுப்பர் இன முதியோர்களுக்கு 

மருத்துவ சங்கம் , கறுப்பரின பெண் மருத்துவர் 
சிகிச்சையளித்தார் . 

குழு ஒன்றால் உருவாக்கப்பட்டது . 


ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் 

பிறப்பு 1864 - இறப்பு 1943 


உலக புகழ்பெற்ற விவசாய விஞ்ஞானி 


1864 ஆம் ஆண்டில் , குளிரும் , இருளும் கூடிய ஒரு 
இரவில் முகமூடி அணிந்த வெள்ளையர்கள் கும்பல் 
மிசோரரியிலுள்ள டயமண்ட் கிரீக்கின் அருகே 
இருந்த ஒரு அடிமையின் குடிசைக்குள் 
நுழைந்தனர் . அவர்கள் ஒரு சிறிய குழந்தை ஜார்ஜ் 
மற்றும் அவரது தாயார் மேரி கார்வரைச் 
சூழ்ந்த னர் . 


நோயுற்ற சிறுவனை நெஞ்சோடு அணைத்தவாறு 
"தயவுசெய்து என் குழந்தையை ஒன்றும் 
செய்துவிடாதீர்கள் !" என்று மரியா கதறினார் . 
அவர்கள் மேரியின் கதறலைப் 
பொருட்படுத்தவில்லை . அவர்கள் அடிமைகளை 
பிடிப்பவர்கள் - அடிமைகளைப் கடத்திச்சென்று 
மற்ற மாநிலங்களில் விற்றார்கள் . அந்த கும்பல் 
மேரியையும் , ஜார்ஜையும் பிடித்துகொண்டு , 
இருளில் சென்றுவிட்டது . 


மோசஸ் கார்வர் , வெள்ளைகார அடிமை 
உரிமையாளர் , மேரி, ஜார்ஜ் மற்றும் ஜிம் 
ஜார்ஜின் மூத்த சகோதரர் ஆகியோருக்கு 
உரிமையாளர் ஆவார் . மேரி மற்றும் ஜார்ஜைத் 
தேட மோசஸ் ஒரு மனிதரை அனுப்பினார் . அந்த 
மனிதர் , சில்லிட்டும் , நோய்வாய்ப்பட்டும் இருந்த 
குழந்தை சிறுவனைக் கண்டார் . ஆனால் ஜார்ஜ் 
மற்றும் ஜிம் மீண்டும் அவர்களது தாயைப் 
பார்க்கவில்லை. மோசஸும் அவருடைய 
மனைவி சூசன்னும் , சிறுவர்களை வளர்த்தும் 
கவனித்தும் வந்தார்கள் . 

மேலும் , ஜார்ஜ் வளரவளர , மிகவும் 
ஆர்வமுள்ளவராக ஆனார் . இளம் ஜார்ஜ் 
பெரும்பாலான நேரத்தை வெளியில் தாவரங்களை 
கவனித்தவாறுக் கழித்தார் . மலர்கள் எப்படி 
தங்கள் நிறத்தை பெறுகின்றன ? என்று ஜார்ஜ் 
ஆச்சரியப்பட்டார் . எப்படி தாவரங்கள் 
வளர்கின்றன ? இந்த ஆர்வம் பின்னர் ஜார்ஜ் 
வாஷிங்டன் கார்வர் உலக புகழ் பெற்ற விவசாய 
விஞ்ஞானியாக ஆக உதவியது . 
- இளம் ஜார்ஜ், மிகவும் புத்திசாலி . அவர் 
தனது தோட்டத்தில் அனைத்து வகையான 
தாவரங்களையும் வளர்த்தார் . அவை 
இறக்குமளவிற்கு வந்தால் , அவர் அவற்றை 
ஆரோக்கியமானதாகவும் பலமானதாகவும் 
ஆக்குவார் . " ஜார்ஜ் தாவரங்களை திறமையுடன் 
கையாண்டார் !" என்று அனைவருக்கும் கூறினார் . 
அவர்கள் அவரை " தாவர மருத்துவர்" 
என்றழைத்தனர் . 


இளம் ஜார்ஜ் பெரும்பாலான நேரத்தை வெளியில் 

தாவரங்களை கவனித்தவாறுக் கழித்தார் 


ஜார்ஜ் 12 வயதாக இருந்தபோது , பள்ளிக்கு செல்ல 
வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது . 1865 
ஆம் ஆண்டில் அடிமைத்தனம் முடிவடைந்த 
போதிலும் , பல பள்ளிகள் கறுப்பின குழந்தைகளை 
ஏற்றுக்கொள்ளவில்லை . எனவே ஜார்ஜ் , கருப்பர்கள் 
படிக்கும் பள்ளியைக் கண்டுபிடிக்க கன்சாஸ் 
முழுவதும் பயணித்தார் . படிக்கும்போது , சில 
கருணையான குடும்பங்கள் அவரை சேர்த்துக் 
கொண்டனர் . அவர் துணிகளை துவைக்கும் 
வேலையையும் , சமையால் வேலையையும் செய்து 
தன்னுடைய செலவிற்கு பணமீட்டினார் . 

1886 - ல் கன்சாஸ் நகரத்தில் 
மினியாபோலிஸிலிருந்த , மினியாபோலிஸ் 
உயர்நிலை பள்ளியில் ஜார்ஜ் பள்ளி படிப்பை 
முடித்தார் . அப்போது அவரின் வயது 22 . அடுத்த 
வருடம் , ஐயோவா மாகாணத்தின் இந்தியனோலாவில் 
சிம்ப்சன் கல்லூரியில் படிப்பதற்கு ஜார்ஜ் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டார் . ஜார்ஜ் சிம்ப்சன் 
கல்லூரியில் இளங்கலை பயின்றார் . ஆனால் அவர் 
தாவரங்களைப் பற்றி அறிந்துகொள்ள ஆர்வமாக 
இருந்தார் . எனவே 1891 ஆம் ஆண்டில் ஐயோவா 
மாகாணத்தில் அமேஸில் ஐயோவா மாநில அரசு 
விவசாயக் கல்லூரியில் படித்தார் . அங்கு , ஜார்ஜ் 
தாவரங்கள் மற்றும் விவசாயத்தைப்பற்றிப் படித்தார் . 
1894 இல் பட்டம் பெற்றார் . விரைவில் அவருக்கு 
பயிற்றுவிப்பாளராக வேலை கிடைத்தது . 

சிலகாலம் அவர் கல்லூரியில் பயிற்றுவித்தார் 
மற்றும் பசுமைக்குடிலையும் கவனித்துக் கொண்டார் . 
அவர் தாவரங்களை பரிசோதிக்கவும் தொடர்ந்து 
தாவர நோய்களை குணப்படுத்தவும் செய்தார் . அவர் 
ஊக்கப்படுத்தப்பட்டார் 


சிம்ப்சன் கல்லூரியில் இளம் ஹென்றி ஏ . வாலஸ் , ஜார்ஜ் 
வாஷிங்டன் காரேர் உடன் நடந்து , தாவரங்களையும் 

மலர்களையும் பற்றி அறிந்து கொள்கிறார் . 
வாலஸ் பின்னர் அமெரிக்காவின் விவசாய செயலாளர் ஆனார் . 


அவர் , அந்த சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட 
உயரடுக்கு குடும்பமான வாலசின் குடும்பத்தால் 
ஊகுவிக்கப்பட்டார் . 

ஒரு நாள் , புக்கர் டி . வாஷிங்டன்னிடமிருந்து 
ஜார்ஜ் , ஒரு முக்கியமான கடிதத்தைப் பெற்றார் . 
புக்கர் டி . வாஷிங்டன் , அலபாமாவில் உள்ள கறுப்பு 
மாணவர்கள் மட்டுமே படிக்கும் டஸ்கிகே 
இன்ஸ்டிடியூட்டின் தலைவராவார் . 

"நீங்கள் வந்து எங்கள் பள்ளியில் 
கற்பிக்கிறீர்களா ?" என்று புக்கர் டி . வாஷிங்டன் 
கேட்டிருந்தார் . பேராசிரியர் பணிக்கான அழைப்பை 
ஜார்ஜ் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் . 1896 இல் , 
அவர் அக்கல்லூரியில் பொறுப்பேற்றார் . 
டஸ்கிகே சுற்றிலும் பருத்திப் பண்ணைகள் 

பேராசிரியர் ஜார்ஜ் கார்வர் விவசாயிகள் தங்கள் 
இருந்தன. பல ஆண்டுகளாக பருத்தி பயிரிடுவதால் , 

பயிரை மேம்படுத்த உதவியது . 
மண் முற்றிலும் தரிசாக இருந்தது . இப்போது , 

விவசாயிகள் வேர்க்கடலை பயிரிட்டனர் , 
விவசாயிகள் பருத்தி பயிரிடுவதில் மிகவும் சிரமத்தை 

ஜார்ஜ் கூறியது போல் , மண் வளமானதாகியது . 
சந்தித்தனர் . வளர்ந்த பருத்தியை பூச்சிகள் 

வேர்க்கடலைப்பயிர் தளதளவென்று 
சாப்பிட்டன. பருத்தி இல்லாமல் , விவசாயிகள் ஒரு 

வளர்ந்தவண்ணம் இருந்தது . விரைவிலேயே 
கௌரவமான வாழ்வை வாழ இயலாது . 

அபரிவிதமான மகசூல் கிட்டியது . 
ஜார்ஜ் அவர்களுக்கு உதவினார் . அவர் , தனது 

" இவ்வளவு வேர்கடலைகளை 
மாணவர்களுக்கு மண்ணை எவ்வாறு வளமாக்குவது 

வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன 
என்று கற்பித்தார் . அவர் விவசாயிகளுக்கும் 

செய்யப்போகிறோம் ? என்று கேட்டார்கள் 
கற்பித்தார் . 

விவசாயிகள் . 
- " மண்ணில் வேர்க்கடலை போன்ற நல்ல 
பயிர்களை நாம் விதைக்க வேண்டும் , " என்று ஜார்ஜ் 

ஜார்ஜ்க்கு நிச்சயமான பதில் தெரியவில்லை . 
கூறினார் . " வேர்க்கடலை ஆரோக்கியத்திற்கு 

அதனால் , அவர் பல பரிசோதனைகளைச் செய்தார் . 

வேர்கடலையிலிருந்து பல பொருட்களை 
நல்லது , அது சுவை மிக்கதும் கூட ! " 

தயாரிக்கலாம் என்று கண்டறிந்தார் . 


அவர் வேர்க்கடலையிலிருந்து எண்ணெய் , 

பேராசிரியர் கார்வர் 
சோப்பு , வெண்ணெய் - என்று மொத்தமாக 300 க்கும் 

ஆராய்ச்சிப் பணிக்காக மக்கள் 
மேற்பட்ட பொருட்களை உண்டாக்கினார் ! 

பணம் அனுப்பினார்கள் . 
பேராசிரியர் கர்வரின் ஆராய்ச்சியானது , 

ஹென்றி ஃபோர்ட் ( கார் 
அமெரிக்காவின் தென் பகுதியில் விவசாயிகள் தங்கள் 

தயாரிப்பாளர் ) மற்றும் தாமஸ் 
பயிர்களை பயிரிட்ட விதத்தை மாற்றியது . 

எடிசன் (புகழ்பெற்ற 
வேர்க்கடலையில் அவரது பணியைப்பற்றி பேச 

கண்டுபிடிப்பாளர் ) போன்ற 
அமெரிக்க நாடாளுமன்றத்தால் அழைக்கப்பட்டார் . 

பெரிய தொழிலதிபர்கள் 

அவர்ருக்கு வேலை 
பேராசிரியர் கார்வர் மற்ற பயிர்களையும் 

வாய்ப்புகளை வழங்கினர் . 
ஆராய்ச்சி செய்தார் . சக்கரைவள்ளி கிழங்கிலிருந்து 

ஆனால் ஜார்ஜ் அவற்றை 
118 வேறுபட்ட பொருட்களை அவர் உண்டாக்கினார் . 

ஏற்றுக்கொள்ளவில்லை . 
அவற்றில் சில , மாவு , கஞ்சிப்பசை மற்றும் ரப்பர் 

அவர் ஆசிரியப் பணியையே 
போன்ற தயாரிப்புகளையும் உள்ளடக்கியிருந்தது . 

விரும்பினார் . 
அவரின் ஆராய்ச்சி காரணமாக , சக்கரைவள்ளி 
கிழங்கு மற்றும் வேர்க்கடலை அமெரிக்காவின் 

ஜார்ஜ் ஆசிரியப் 
தெற்குப் பகுதியின் சிறந்த பணப்பயிரானது . 

பணியை மிகவும் முதுமை 
விரைவில் அனைத்துப் பத்திரிகைகளும் 

அடையும் வரைத் தொடர்ந்து 

செய்தார் . 
ஜார்ஜின் பணியைப் பற்றி எழுதின . பல்வேறு 
கல்லூரிகளும் உரையாற்றுவதற்கு அவருக்கு 

பேராசிரியர் ஜார்ஜ் 
அழைப்பு விடுத்தன . 

வாஷிங்டன் கார்வர் ஜனவரி 
சில வேர்க்கடலை தயாரிப்புப் பொருட்கள் 

5 , 1943 அன்று மறைந்தார் . 
- ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் 

அவர் டஸ்ககே 
உடனடி காபி மாவு பெயிண்ட் 

இன்ஸ்டிடியூட்டில் 47 
வினிகர் மரப் பூச்சு லோஷன் 

ஆண்டுகள் போதித்தார் . 
ஷாம்பு 

எண்ணெய் வெண்ணெய் 
ஷேவிங் கிரீம் கோகோ பால் 

கிளிசரின் 


சோப் 


மை 


டாக்டர் கார்வர், வேர்க்கடலை வளர்ப்பதன் மூலம் 
மண்ணை ஆரோக்கியமாக வைக்க உதவினார் 


எர்னஸ்ட் எவரெஸ்ட் ஜஸ்ட் 
பிறப்பு 1883 - இறப்பு 1941 


குறிப்பிடத்தக்க கடல் உயிரியலாளர் 


எர்னஸ்ட் எவரெட் ஜஸ்ட் 14 ஆகஸ்ட் 1883 
அன்று தென் கரோலினா மாகாணத்தின் 
சார்லஸ்டனில் , பிறந்தார் . அவரது பெற்றோர் , 
சார்லஸ் மற்றும் மேரி ஆகியோருக்கு ஹண்டர் 
மற்றும் இன்ஸ் எனும் இரண்டு சிறு 
குழந்தைகளும் இருந்தனர் . 


ஆகஸ்ட்1886 - ல் , ஓர் நாள் , எர்னஸ்ட் மூன்று 
வயதாக இருந்தபோது பயங்கரமான நிலநடுக்கம் 
ஏற்பட்டது . நிலநடுக்கம் எர்னஸ்ட்டை 
படுக்கையிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டது , 
அவரை சுற்றி எல்லாம் நொறுங்கிக் கிடந்தன . 
நகரில் பலர் நிலநடுக்கத்தினால் 
கொல்லப்பட்டனர் . ஆனால் அதிர்ஷ்டவசமாக 
ஜஸ்ட் குடும்பம் பிழைத்திருந்தது . 


ஒரு விசித்திரமான முறையில் , இந்த நிலநடுக்கம் 
எர்னெஸ்டின் வாழ்க்கையை வடிவமைக்கச் செய்தது . 
நிலநடுக்கத்தினால் , ஜஸ்ட் குடும்பத்தின் வீடு 
சேதமடைந்தது , அதனால் அவர்கள் எங்கேனும் 
புலம்பெயர வேண்டியதாயிற்று . மேரி ஜஸ்டும் சில 
கறுப்பின குடும்பங்களும் தென் கரோலினாவில் உள்ள 
செயின்ட் ஜேம்ஸ் தீவில் சில நிலங்களை வாங்கினர் . 
பின்னர் அவ்விடத்தில் ஒரு நகரம் உருவாகியது . 
எர்னெஸ்டின் தாயான மரியாவிற்குப் பின்னர் அவரது 
பெயரில் மாரிவில்லே என்றழைக்கப்பட்டது . 
மாரிவில்லேவில் தான் எர்னஸ்ட் முதன்முறையாக 
அறிவியலில் ஆர்வம் கொண்டார் . பின்னர் , ஏர்னஸ்ட் 
புகழ்பெற்ற கடல் உயிரியலாளர் என்ற விஞ்ஞானி ஆக 
வளர்ந்தார் . 
- ஏர்னஸ்ட் , மாரிவில்லேவில் உள்ள காடுகளின் 
ஊடே நீண்ட நடையை மேற்கொண்டார் . அங்கு மலர்கள் 
மற்றும் விலங்குகளை மிகவும் கூர்ந்து கவனித்தார் . 
அனைத்து உயிரினங்களும் எவ்வாறு தோன்றியது ? 
என்பதில் எர்னஸ்ட் மிக்க ஆர்வம் கொண்டார் . ஒரு நாள் 
நான் இந்த விஷயங்களை பற்றி நிறைய 
தெரிந்துகொள்வேன் என்று நினைத்தார் . அவர் அதைச் 
செய்யவும் செய்தார் . 

அங்கு அவர் கறுப்பினக் குழந்தைகளுக்கான 
பள்ளியில் படித்தார் . ஆனால் தென்னகத்தில் இருக்கும் 
கறுப்பினப் பிள்ளைகளின் பள்ளிக்கூடம் , 
வேள்ளையர்களின் குழந்தைகள் படிக்கும் 
பள்ளிக்கூடமளவிற்கு சிறப்பாக இருக்கவில்லை . மேரி 
ஜஸ்ட் , எர்னஸ்டுக்கு சிறந்த கல்வி வேண்டும் என்று 
விரும்பினார் . சிறந்த பள்ளிகள் வடக்குப் பகுதியிலேயே 
இருந்தன. 


ஏர்னஸ்ட் தென் கரோலினாவிலுள்ள மேய்விலில் 
உள்ள காடுகளின் ஊடே நீண்ட நடை 

மேற்கொண்டார் 


டார்ட்மவுத்தில் எர்னஸ்ட் 
ஜஸ்ட் ஒரு உயர்நிலை 
மாணவராக இருந்தார் . 
அவர் துறை வல்லுநர் 
நிலை பட்டம் பெற்றார் . 


ஒரு நாள் நியூ ஹாம்ப்ஷ யர் , மெரிடியனில் 
உள்ள ஏர்னஸ்ட் கிம்பால் அகாடமி எனும் 
உயர்நிலைப்பள்ளியைப் பற்றி கேள்விப்பட்டார் . 
எர்னஸ்ட் அப்பள்ளியில் படிப்பதற்காக அவரின் 
தாயார் ஒரு விண்ணப்பத்தை எழுதியனுப்பினார் . 
அவர்கள் பதிலுக்காக காத்திருந்தனர் . ஆனால் 
இதற்கிடையில் எர்னெஸ்ட் தானே அங்கு செல்ல 
முடிவு செய்தார் . 

17 வயதில் எர்னஸ்ட் நியூயார்க்கிற்கு ஒரு 
கப்பலில் பயணித்தார் . அவர் தனது கட்டணத்தை 
செலுத்த கப்பலில் வேலை செய்தார் . "நான் 
நியூயார்க்கில் வந்திறங்கியபோது , என்னிடம் ஐந்து 
டாலரும் இரண்டு ஜோடி காலணிகளும் இருந்தன," 
என எர்னஸ்ட் பின்னர் குறிப்பிட்டார் . ஏர்னஸ்ட் , 
கிம்பால் அகாடமியில் வந்து சேர்ந்தபோது அவருக்கு 
உதவித்தொகை கிடைத்திருந்ததைக் கண்டறிந்தார் ! 

இளம் எர்னஸ்ட் மிகவும் புத்திசாலி , அவர் 
நான்கு ஆண்டுகளுக்கு பதிலாக மூன்று ஆண்டுகளில் 
தனது படிப்பை முடித்தார் . 1903 ஆம் ஆண்டில் , 
படிப்பை முடித்தார் . அவர் தனது வகுப்பில் முதல் 
மாணவர் . பின்னர் அவர் ஹானோவர் , நியூ 
ஹாம்ப்ஷயரில் உள்ள டார்ட்மவுத் கல்லூரியில் 
படிக்க ஒரு உதவித்தொகையைப் பெற்றார் . 
- டார்ட்மவுத் கல்லூரியில் வழங்கப்பட்ட 
ஒவ்வொரு உயிரியல் வகுப்பையும் எர்னஸ்ட் 
தேர்ந்தெடுத்து படித்தார் . கடல்வாழ் 
உயிரினங்களைப் பற்றி படிக்க மிகவும் ஆர்வமுடன் 
இருந்தார் . அவர் ஒரு மிகசிறந்த மாணவராக 
விளங்கினார் . 


1907 ஆம் ஆண்டில் , டார்ட்மவுத் கல்லூரியில் 
எர்னஸ்ட் பட்டம் பெற்றார் . அதற்குப் பிறகு , எர்னஸ்ட் 
உயிரியல் ஆராயச்சி சம்பந்தமான வேலையைத் 
தேடினார் . ஆனால் அத்தகைய வேலைவாய்ப்புகள் 
கறுப்பின விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படவில்லை . 
சில வெள்ளையர்கள் , கறுப்பின மக்கள் அறிவியலில் 
சிறந்தவர்கள் என்று நம்பவில்லை . அதனால்தான் 
எவரெஸ்ட் வாஷிங்டன் டி . சி . யில் கறுப்பர் 
இனத்தவர்களுக்கான கல்லூரியான ஹாவர்ட் 
பல்கலைகழகத்தில் ஆசிரியர் பணியை 
ஏற்றுக்கொண்டார் . 

ஏர்னஸ்ட் ஆசிரியப்பணியை மகிழ்ச்சியாக 
உணர்ந்தபோதிலும் , அங்கு கடல் உயிரினங்கள் பற்றி 
அவர் அதிகம் அறிய முடியவில்லை. ஆனால் 
விரைவில் இரண்டு காரியங்களையும் செய்ய வாய்ப்பு 
கிடைத்தது . 


1909 ஆம் ஆண்டில் அவர் மாசசூசெட்ஸில் 
உள்ள வூட்ஸ் ஹோலில் உள்ள கடல்வாழ் 
உயிரியியல் ஆய்வகத்தில் ஆராச்சியை 
ஆரம்பித்தார் . அங்கு , விஞ்ஞானிகள் கடல் 
உயிரினங்களை ஆய்வு செய்யதனர் . ஏர்னெஸ்ட் 
குளிர்காலத்தில் ஹாவர்டில் பயிற்றுவித்தார் , 
கோடை காலத்தில் வூட்ஸ் ஹோலில் ஆராச்சி 
செய்தார் . அப்போது அவரின் வயது 26 . 

அந்த இளம் விஞ்ஞானி வூட்ஸ் ஹோலில் 
மிகவும் முக்கியமான ஆராய்ச்சி செய்து 
கொண்டிருந்தார் . அவர் கடல் விலங்குகளின் 
முட்டைகளை ஆய்வு செய்தார் . முட்டை எப்படி 
வளர்க்கிறது அதாவது முட்டையிலிருந்து எப்படி 
உயிரினம் உருவாகிறது என்று அறிந்தார் . 


உயிரினத்தின் உயிரணுவின் எந்த 
பகுதி அதன் வடிவத்தை தீர்மானிக்கிறது ? 
என்பதை ஏர்னஸ்ட் கண்டுபிடித்தார் . 
எர்னெஸ்டின் ஆராய்ச்சிப் பணியால் மற்ற 
விஞ்ஞானிகள் மிகவும் ஈர்க்கப்பட்டனர் . 
அறிவியல் பாட புத்தகங்களிலும் 
சஞ்சிகைகளிலும் அவருடைய ஆராய்ச்சிப் 
பணிப் பற்றிய தகவல்கள் வெளிவந்தன . 

விரைவில் ஏர்னஸ்ட் கொண்டாட 
வித்தியாசமான சந்தர்ப்பம் கிடைத்தது . ஜூன் 
26 , 1912 இல் , அவர் ஈத்தல் ஹைவார்டன் என்ற 
ஆசிரியையை திருமணம் செய்து கொண்டார் . 
அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் - மார்கரெட் , 
ஹைவார்டன் மற்றும் மேரிபெல் . 

பிப்ரவரி 12 , 1915 இல் , எர்னஸ்ட் ஜெஸ்ட் 
NAACP ( கறுப்பின மக்கள் முன்னேற்றத்திற்கான 
தேசிய சங்கம் ) ஆல் கௌரவிக்கப்பட்டார் . இது 
சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக 
போராடுகிற நிறுவனமாகும் . எர்னஸ்டின் 
உயிரியல் ஆராய்ச்சிக்காக , NAACP அவருக்கு 
ஸ்பின்கிரன் பதக்கம் வழங்கியது . இது 
அமெரிக்க கறுப்பரின சாதனையாளருக்கு 
வழங்கப்படும் புதிய விருது . எர்னெஸ்டே இந்த 
விருதினை பெற்ற முதலாமவர் ஆவார் . 

இது செய்தித்தாளின் முக்கியச் 
செய்தியாகியது . விருது பெற்ற விஞ்ஞானி 
வேலை செய்துகொண்டும் படித்தவாறும் 
இருந்தார் . அவர் இல்லினாய்ஸின் சிகாகோ 
பல்கலைக்கழகத்தில் பயின்றார் . 


வூட்ஸ் ஹோலில் டாக்டர் . ஜஸ்டின் கடல் 
முள்ளெலி உட்பட பல கடல் வாழ் உயிரினங்களை 

ஆராய்ந்தார் . 


Biologist 


எர்னஸ்ட் எவரெட் 
ஜஸ்ட் ஒரு தபால் தலை 
மூலம் அமெரிக்காவின் 
தபால் துறையால் 
கௌரவிக்கப்பட்டார் . 
இந்த தொடர் "பிளாக் 
ஹெரிடேஜ் சீரிஸ் " கீழ் 
அச்சிடப்பட்டுள்ளது . 


ஜூன் 16 , 1916 அன்று , அவர் 
உயிரியலில் டாக்டர் பட்டம் பெற்றார் . 

சில காலத்திற்குப் பிறகு டாக்டர் ஜஸ்டின் 
கடல் வாழ் உயிரினங்களின் " நிபுணர் " என்று 
அறியப்பட்டார் . ஒருமுறை முனைவர் ஜஸ்ட் , 
புகழ்பெற்ற விஞ்ஞானியான முனைவர் 
ஜாக்வாஸ் லோயிப்பின் ஆராய்ச்சியை 
கேள்விக்குள்ளாக்கினார் . டாக்டர் லோயிப் , 
மிகவும் உப்புநீரில் கருவுறாத முட்டையில் ஒரு 
வேதிப்பொருளை சேர்ப்பதன் மூலம் புதிய 
கடல் விலங்குகளை அவரால் உருவாக்க 
முடியும் என்றார் . ஆனால் டாக்டர் ஜஸ்ட் , 
கடல் உப்புநீரை மட்டுமே கொண்டு புதிய 
கடல் உயிரினங்களை உருவாக்க முடியும் 
என்றார் . டாக்டர் ஜஸ்ட் , கருவுறாத முட்டை 
செல்களுடன் கடல் நீரை சேர்த்தார் . 
இறுதியில் , அவர் தனது நுண்ணோக்கி மூலம் 
அவற்றை பார்த்தபோது , அதில் அவர் கண்டது 
புதிய கடல்வாழ் உயிரினங்கள் நீந்துவதை ! 

டாக்டர் . ஜஸ்ட் பெரும் வெற்றி 
பெற்றிருந்தபோதிலும் , அவரது தவறான 
நம்பிக்கைகள் அமெரிக்காவில் முக்கிய 
வேலைகளை பெறுவதிலிருந்து அவரைத் 
தடுத்தது . 1930 களின் பிற்பகுதியில் , டாக்டர் . 
ஜஸ்ட் பெரும்பாலும் ஐரோப்பாவில் வாழ்ந்து , 
பல்வேறு ஆய்வகங்களில் பணிபுரிந்து ஆய்வும் 
செய்தார் . 


Ernest E . Just 


அங்கு விஞ்ஞானிகள் அவருடைய கடின 
உழைப்பை மதித்தனர் , மேலும் கறுப்பர் என்ற 
காரணத்தால் அவரை மோசமாக நடத்தவில்லை . 

டாக்டர் எர்னெஸ்ட் ஜஸ்ட் , 27 அக்டோபர் 
1941 இல் வாஷிங்டன் டி .சி . இல் , புற்றுநோயால் 
இறந்தார் . அபொது அவர் வயது 58 . அவர் 60 
ஆவணங்களையும் அவருடைய பணியைப் 
பற்றிய இரண்டு புத்தகங்களையும் எழுதியுள்ளார் . 


பெர்சி லாவோன் ஜூலியன் 

பிறப்பு 1899 - இறப்பு 1975 


சிறந்த வேதியியலாளர் 


ஒரு பிற்பகல் , பெர்சி லாவோன் 
ஜூலியன் ஆரம்ப பள்ளியில் இருந்து மிகவும் 
உற்சாகமாக வீட்டிற்கு வந்தார் . 

அவர் தனது கணித்த தேர்வுத் தாளை 
காற்றில் அசைத்தவாறு "பாருங்கள் , அப்பா!" 
என்று கூக்குரலிட்டார் . பெர்சி 80 
மதிப்பெண்கள் பெற்றிருந்தார் . “ ம்ம்ம் ," என்ற 
அவரது தந்தை ஜுலியன் " மகனே , அடுத்த 
முறை 100 மதிப்பெண்கள் வாங்கு " என்றார் , 
என்றார் . பெர்சி அந்த வார்த்தைகளை 
ஒருபோதும் மறந்துவிடவில்லை . . 

இளம் பெர்சி , ஜேம்ஸ் மற்றும் எலிசபெத் 
ஜூலியனின் முதல் குழந்தை . அவர்கள் தங்கள் 
மகனுக்காக அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர் . 
கடினஉழைப்பும் கல்வியும் ஜூலியன் 
குடும்பத்திற்கு மிகுந்த அர்த்தமுள்ளவை . 


பெர்சி , அலபாமாவில் , மான்ட்கோமெரியிலிருந்த 
ஒரு கறுப்பரின குழந்தைகள் மட்டுமே படிக்கும் 
பள்ளியில் பயின்றார் . அது தான் சட்டம் . 
வெள்ளையரின மற்றும் கறுப்பரின குழந்தைகள் 
ஒன்றாக ஒரே பள்ளியில் படிக்க அனுமதியில்லை . 
மேலும் கறுப்பரின குழந்தைகள் படிக்கும் பள்ளிகள் 
எப்போதும் சிறந்த கல்வியை வழங்கவில்லை . 

ஒரு நாள் , பெர்சி வெள்ளை இன குழந்தைகள் 
படிக்கும் ஒரு பள்ளியினருகே நடந்தார் . அவர் 
பள்ளியின் சுற்றுச்சுவர் மீதேறி பள்ளியின் ஜன்னல்கள் 
வழியே பார்த்தார் . அங்கு, மாணவர்கள் வேதியியல் 
பரிசோதனைகளைச் செய்துகொண்டிருந்தனர் ... தானும் 
அதைச் செய்ய வேண்டும் ! என்று பெர்சி நினைத்தார் . 
பல ஆண்டுகளுக்குப் பிறகு , பெர்சி ஒரு புகழ்பெற்ற 
வேதியியலாளர் ஆனார் . 

பெர்சி 1916 ஆம் ஆண்டில் உயர்நிலைப் பள்ளிப் 
படிப்பை முடித்தார் . பின்னர் , அவர் இன்யானாவிலுள்ள 
கிரீன்ட்காஸ்டிலின் , டிபியூவ் பல்கலைகழகத்திற்குச் 
செல்ல ரயில் பிடித்தார் . 

தொடக்கத்தில் கல்லூரி பெர்சிக்கு எளிதாக 
இருக்கவில்லை. பெர்சி மட்டுமே அங்கு கருப்பின 
மாணவன் . அங்கு ஆசிரியர்கள், அவருடைய முந்தைய 
பள்ளி அவரை கல்லூரி படிப்பதற்கு நன்கு 
தயாரிக்கவில்லை என்று கூறினர் . ஆதலால் , பெர்சி 
உயர்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரிபாடங்களையும் 
சேர்த்துப் படிக்க வேண்டியிருந்தது . கூடுதலாக அவர் 
காலணிகளை சுத்தம் செய்து மெருகிடும் 
தொழிலாளியாகவும் உணவகங்களில் பணியாளராகவும் 
வேலை செய்தார் . இருந்தபோதிலும் பெர்சி 
கடுமையாகப் பயின்றார் . 


பெர்சி , மாணவர்கள் பரிசோதனைகள் செய்வதைப் 
பார்த்தார். அவரும் அறிவியல் படிக்க விரும்பினார் . 


அவரது வகுப்புகளில் நன்றாக தேறினார் . 
உண்மையில் , அவரது வகுப்பில் வேதியியலில் 
தரவரிசையில் உச்சத்தில் இருந்தார் . 

1920 ஆம் ஆண்டில் டெபுவேவ் 
பல்கலைக்கழகத்தில் பெர்சி பட்டம் பெற்றார் . 
உயர்ந்த மதிப்பைப் பெற்றதனால் , பெர்சி , 
பட்டதாரி மாணவர்களுக்கு விடைபெறும் உரையை 
வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் . பெர்சி 
தனது படிப்பை தொடர விரும்பினார் , ஆனால் , 
அவரை எந்த பல்கலைக்கழகமும் 
ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் சில காலம் 
வேதியியல் கற்பித்தார் . பின்னர் 1922 ஆம் 
ஆண்டில் , கேம்பிரிட்ஜ், மாசசூசெட்ஸ் , புகழ்பெற்ற 
ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவரை 
சேர்த்துக்கொண்டது . ஒரு வருடம் கழித்து , அவர் 
கரிம வேதியியலில் ஒரு மாஸ்டர் பட்டம் பெற்றார் . 
இறுதியில் , பெர்சி ஐரோப்பாவுக்குப் 
பயணப்பட்டார் . பெர்சி , ஆஸ்திரியாவின் வியன்னா 
பல்கலைக்கழகத்தில் படித்தார் . 1929 ஆம் ஆண்டில் , 
பெர்சி வியன்னா பல்கலைகழகத்தில் வேதியியலில் 
டாக்டர் ( முனைவர்) பட்டம் பெற்றார் . இப்போது 
எல்லோரும் அவரை டாக்டர் ஜூலியன் என்று 
அழைத்தனர் 
வியன்னாவில் டாக்டர் ஜூலியன் குறிப்பிடத்தக்க 
கண்டுபிடிப்பு செய்தார் . சோயாபீன்ஸ் 
மருத்துவத்தில் பயனுள்ளது என்று அவர் அறிந்தார் . 
அவர் சோயாபீனை மென்மேலும் ஆய்வு செய்ய 
விரும்பினார் . அதனால் அவர் டெபுவேவ் 
பல்கலைக்கழகத்திற்குத் திரும்பி , துறை 
ஆய்வகத்தில் தனது ஆராச்சியைத் தொடர்ந்தார் . 


பார்சி ஜூலியன் கண் நோய்களுக்கு 
சிகிச்சையளிக்க மருந்துகளை உருவாக்கினார் . 

பல பரிசோதனைகளுக்குப் பின்னர் , 
பெர்சி , கண்பார்வை இழக்கச்செய்யும் 
( கிளைக்கோமா ) கண்புரை நோய்க்கு 
சிகிச்சையை கண்டுபிடித்தார் . விரைவிலேயே 
டாக்டர் ஜூலியன் மற்றும் அவருடைய 
ஆராய்ச்சியைப் பற்றி மக்கள் விவாதித்தனர் . 
உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் டாக்டர் 
ஜூலியனை பாராட்டினர் . அவருக்கு மிகவும் 
பெருமையாக இருந்தது . டிசம்பர் 24 , 1936 
அன்று டாக்டர் ஜூலியன் , ஆனா ஜான்ஸனை 
மணந்தார் . பின்னர் பெர்சி ஜூனியர் மற்றும் 
ஃபெயித் எனும் இரண்டு குழந்தைகளை 
பெற்றார் . 1936 இல், டாக்டர் ஜூலியன் , 
கிளைடென் கம்பெனி வேலைக்கு சென்றார் . 
அந்த நிறுவனம் வண்ணப்பூச்சுக்களையும் 
( பெயின்ட் ) வார்னிஷையும் தயாரித்தது . 


டாக்டர் ஜூலியன் 
சோயாபீன்ஸில் 
இருந்து ஒரு புதிய 

வகை 
கார்ட்டிஸோனை 
கண்டுபிடித்தார் . அது 
மூட்டு வலி மற்றும் 

வேறு 
நோய்களுக்கும் 
சிகிச்சையளிக்க 
பயன்படுத்தப்பட்டது 


டாக்டர் ஜூலியன் , கிளைடென்னில் நுண் 
வேதிப்பொருள்கள் பிரிவின் மேலாளராக இருந்தார் . 
அவர் சோயா தயாரிப்புப் பிரிவு , காய்கறி எண்ணெய் 
மற்றும் உணவுப் பிரிவின் ஆராய்ச்சியின் 
தலைவராகவும் முதன்மை வேதியியலாளராகவும் 
இருந்தார் . 

டாக்டர் ஜூலியன் , கிளைடென்னில் இருந்தபோது 
பல பொருட்களை தயாரிக்க சோயாபீன்ஸை 
பயன்படுத்தினார் . அவர் வாயு மற்றும் எண்ணெய் 
தீயை அணைக்கப் பயன்படும் ஏரோ- ஃபோம் எனும் 
நுரையைக் கண்டுபிடித்தார் . அந்தத் தயாரிப்பு , 
இரண்டாம் உலகப் போரில் ஆயிரக் கணக்கான 
வீரர்களை காப்பாற்றியது . அவர் மூட்டு வலி மற்றும் 
பிற நோய்களுக்கு சிகிச்சையளிக்கப் பயன்படுத்தப்படும் 
மருந்து , ஒரு புதிய வகை கார்டிஸோனையும் , 
கண்டுபிடித்தார் 

1954 இல் , டாக்டர் ஜூலியன் தனது சொந்த 
நிறுவனத்தைத் தொடங்க கிளைடென்னில் இருந்து 
விலகினார் . அது ஜூலியன் லேபோரேட்டரிஸ் என்று 
அழைக்கப்பட்டது . அது சிகாகோவில் ஒரு 
அலுவலகத்தையும் , மெக்ஸிக்கோவில் மற்றொரு 
அலுவலகத்தையும் கொண்டிருந்தது . டாக்டர் 
ஜூலியனின் நிறுவனம் மிகவும் வெற்றிகரமானது . ஆறு 
ஆண்டுகளுக்கு பின்னர் , டாக்டர் ஜூலியன் தனது 
நிறுவனத்தை மில்லியன் கணக்கான டாலர்களுக்கு 
விற்றார் . 

டாக்டர் , ஜூலியன் பல சிறந்த விருதுகளையும் 
கௌரவங்களையும் பெற்றார் . அவர் கறுப்பர்கள் 
மற்றும் பெண்களுக்கான சம உரிமைகளுக்காக 
போராடினார் . அவர் மற்ற கறுப்பின நிபுணர்களை 
ஒருங்கமைத்தார் . 


அவர்கள் ஒன்றாக சிவில் உரிமை 
இயக்கத்தை ஆதரிக்க பணம் திரட்டினார்கள் . 
டாக்டர் ஜூலியன் எதிர்கால 
தலைமுறையினருக்கு உதவ விரும்பினார் . 
மேலும் , விஞ்ஞானிகள் தங்கள் தோல் 
நிறத்தின் படி அல்லாமல் திறன்களின் 
அடிப்படையில் வேலைகளை பெற வேண்டும் 
என்று விரும்பினர் . 

இன்று, அறிவியல் துறையில் பெர்சி 
ஜூலியனின் படைப்பு அனைத்து இன 
மக்களுக்கும் தொடர்ந்து உதவி வருகிறது . 

டாக்டர் ஜூலியன் ஏப்ரல் 19 , 1975 இல் 
காலமானார் . 1990 ஆம் ஆண்டில் , அக்ரோன் , 
ஓஹியோவின் இன்வெண்டர்ஸ் ஹால் ஆஃப் 
ஃபேமில் அறிமுகப்படுத்தப்பட்டார் . 


ஷெர்லி ஆன் ஜாக்சன் 

பிறப்பு 1946 


சிறந்த அணு விஞ்ஞானி 

" அம்மா, ஒரு நாள் எல்லோரும் என்னை 
ஷெர்லி தி கிரேட் என்று கூப்பிடுவார்கள் ! ” 
நான்கு வயது ஷெர்லி ஆன் ஜாக்சன் கூவினர் . 
திருமதி ஜாக்சன் தனது இளம் குழந்தையை 
அன்போடு பார்த்து சிரித்தார் . 

ஷிராலி ஆகஸ்ட் 5 , 1946 ல் வாஷிங்டன் 
டி .சி . யில் பிறந்தார் . அவரது பெற்றோர் , 
பீட்ரைஸ் மற்றும் ஜார்ஜ் ஜாக்சன் அவர்களின் 
சின்னஞ்சிறிய மகள் விசேடமானவள் என்று 
நம்பினார்கள் . அவர்களது நம்பிக்கை சரியே . 
ஷெர்லி ஆன் ஜாக்சன் பலவற்றில் 
" முன்னோடி " யாக இருந்தார் . ஒரு நாள் அவர் 
அமெரிக்காவின் மிகவும் மரியாதைக்குரிய 
அணுசக்தி இயற்பியல் வல்லுனர்களில் 
ஒருவராவார் . 


சிறுமியாக இருந்தபோதிலிருந்தே , தனது 
வீட்டிலேயே வேடிக்கையாக அறிவியல் 
பரிசோதனைகளை செய்யும் அளவிற்கு ஷெர்லி 
அறிவியலை மிகவும் விரும்பினார் ! ஒரு நாள் 
| ஷெர்லி தேனீக்களுடன் ஒரு பரிசோதனை செய்ய 
முடிவு செய்தார் . அவர் கொல்லைப்புறத்தில் 
தேனிக்கள் இருந்த ரோஜாச்செடிப் புதர்கள் 
பின்னால் சென்று ஒளிந்துகொண்டார் . அவர் 
மெதுவாக ஒரு கண்ணாடி ஜாடியினுள் தேனீக்களை 
நிரப்பினார் . ஒட்டுமொத்தமாக , வண்டுகள் , 
குளவிகள் , மஞ்சள் ஜாக்கெட்டுகள் எனப்படும் 
குளவிகள் போன்ற பல பூச்சிகளை சேகரித்தார் . 

வருங்கால இளம் விஞ்ஞானி வகைக்கு ஒன்றாக 
ஜாடிக்கு மூன்று தேனீக்களை, 30 வெவ்வேறு 
கண்ணாடி ஜாடிகளில் ஆடைத்தார் . அவர் அந்த 
ஜாடிகளை தாழ்வாரத்தின் கீழ் வைத்தார் . 

பின்னர் பல்வேறு உணவுகள் தேனீக்கள் மீது 
ஏற்படுத்தும் விளைவுகளை ஷெர்லி ஆய்வு செய்தார் . 
தேனீக்கள் ஒன்றுகொன்று எவ்வாறு 
| நடந்துகொள்கின்றன என்பதையும் 
| ஷெர்லி ஆராய்ந்தார் . அவர் ஒரு நோட்டுப்புத்தகத்தில் 
தனது முடிவுகளை பதிவு செய்தார் . பின்னர் , அவர் 
தேனீக்களை வெளியே விட்டுவிட்டார் . 

1960 இல் அவர் உயர்நிலைப் பள்ளி 
தொடங்கியபோது , ஷெர்லி இன்னும் 
பரிசோதனைகள் செய்து கொண்டிருந்தார் . 
இப்போது அவர் பள்ளியில் விஞ்ஞான 
கண்காட்சிகளில் பங்கேற்றார் . ஷெர்லி , வாஷிங்டன் , 
டி . சி . யில் கறுப்பர்களுக்கான ரூஸ்வெல்ட் உயர்நிலை 
பள்ளியில் பயின்றார் . 


ஷெர்லி தேனீக்களை சேகரித்தார் . மேலும் , 
வேடிக்கையான அறிவியல் பரிசோதனைகளைச் 

செய்தார் ! 


டாக்டர் ஜாக்சன் அறிவியல் கண்காட்சிகள் 
கறுப்பின குழந்தைகளை அறிவியல் மற்றும் 
தொழில்நுட்பத் துறைகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் 

என்று நம்புகிறார் . 


பள்ளியில் ஒரு நல்ல அறிவியல் ஆய்வகம் 
இல்லை , எனவே ஷெர்லி வீட்டில் அவரது 
சோதனைகளைச் செய்தார் . . ஷெர்லியின் கடின 
உழைப்பு பலன் அளித்தது . அவர் 
முதன்மையான ஒரு மாணவர் ஆவார் . “ இதோ 
வருகிறது மூளை!" ஷெர்லி கடந்து செல்லும் 
போது மாணவர்கள் பரிகாசம் செய்தனர் . 

1964 கோடையில் , ஷெர்லி , ரூஸ்வெல்ட் 
ஹை உயர்நிலை பள்ளியில் படிப்பை 
முடித்தார் . வகுப்பிலேயே உயர்ந்த மதிப்பெண் 
( கிரேடு ) சராசரியைப் பெற்றிருந்தார் . 

இலையுதிர் காலத்தில் ,( செப்டம்பர் மாதம் ) 
ஷெர்லி , கேம்பிரிட்ஜில் , மாசசூசெட்ஸ் 
இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி ( எம்ஐடி ) இல் 
சேர்ந்தார் . அறிவியல் மற்றும் கணிதத்தில் 
எம்ஐடி படிப்புகள் சிறந்தவை . ஷெர்லி ஒரு 
விஞ்ஞானி ஆக விரும்பினார் . விரல்விட்டு 
எண்ணக்கூடிய எண்ணிக்கையிலேயே 
கறுப்பரின மாணவர்கள் எம்ஐடியில் அனுமதி 
பெற்றனர் . அவர்களில் இவரும் ஒருவர் . 

ஆனால் , அந்த நிலைமை அவரை 
தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தடையாக 
இருக்கவில்லை. ஷெர்லி அங்கு படிப்பதற்கு 
கடினமாக உழைத்தார் . அவர் அனைத்து 
தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் 
தேறினார் . 1968 இல் , ஷெர்லி , பருப்பொருள் 
மற்றும் ஆற்றல் பற்றிய அறிவியலான 
இயற்பியலில் பட்டம் பெற்றார் . 


பட்டப்படிப்பு முடிந்த பின்னரும் ஷெர்லி 
MIT இல் படித்துக்கொண்டிருந்தார் . 1973 இல் , 
ஷெர்லி இயற்பியல் டாக்டரேட் பட்டம் 
பெற்றார் . மேலும் , எம்ஐடியின் இந்த உயரிய 
பட்டம் பெற்ற முதல் கறுப்பரின பெண் ஆவார் . 

ஷெர்லி முக்கியமாக கோட்பாடுசார் 
இயற்பியலைப் படித்தார் . அப்படியெனில் , 
அணு மற்றும் மிக நுண்ணிய பருப்பொருட்கள் 
எங்கனம் இயங்குகின்றன என்பதை கண்டறிய 
அவர் கணிதத்தைப் பயன்படுத்தினார் . ஷெர்லி , 
இந்தத் துறையில் ஆராய்ச்சி நடத்தும் 
கறுப்பரின பெண்களில் முதல் பெண்மணி 
ஆவார் . 


1976 ஆம் ஆண்டில் , ஷெர்லி , நியூ ஜெர்சியின் 
முர்ரே ஹில்லில் அமெரிக்கன் டெலிகிராப் மற்றும் 
டெலிஃபோன் ( AT & T ) நிறுவனத்தில் பணியாற்றத் 
தொடங்கினார் . ஷெர்லியின் அணு ஆராய்ச்சியின் 
விளைவாக , AT & T நிறுவனம் சர்க்யூட் எனும் 
மின்னோட்டத்திற்கான மின்சுற்றுவழி பாதைகளை 
வடிவமைக்கவும் உருவாக்கவும் முடிந்தது . 

ஷெர்லி , அவர்களுக்கு குறை கடத்தி 
( செமிகண்டக்டர் ) கிளர்கதிர் ஒளிமி ( லேசர் ) , 
தன்னுள்ளே மின்சார ஓட்டத்தை அனுமதிக்கும் ஒரு 
பொருளை வடிவமைத்து உருவாக்க உதவினார் . 
குறை கடத்தி லேசர்கள் இல்லையென்றால் , நீங்கள் 
தொலைதூரம் ( அண்டை நாடுகள் ) 
தொலைபேசியில் பேசுவதோ உங்கள் 
குறுந்தகடுகளை ( CD ) இயக்கவோமுடியாது . 


அவரது பணியின் போது , ஷெர்லி , மோரிஸ் 
ஏ . வாஷிங்டன்னை சந்தித்தார் . அவரும் AT & T ல் 
இயற்பியலாளராக பணியாற்றினார் . ஷெர்லியும் 
மோரிஸும் காதலித்து திருமணம் செய்து 
கொண்டார்கள் . அவர்களுக்கு ஆலன் எனும் ஒரு 
மகன் இருக்கிறான் . 

அவரது தொழில் வாழ்க்கையில் , ஷெர்லி பல 
பெரிய பதவிகளை வகித்திருந்தார் . அவர் 
பல்கலைக்கழகங்களில் கற்பித்தார் . பத்து 
ஆண்டுகள் அவர் நியூஜெர்ஸி அறிவியல் மற்றும் 
தொழில்நுட்ப கமிஷனுக்கும் பணியாற்றி 
இருக்கிறார் . ஷெர்லி பல விருதுகளையும் , 
கௌரவங்களையும் பெற்றார் . 1995 இல் , ஷெர்லி 
ஒரு சிறப்பு கௌரவத்தைப் பெற்றார் . ஜனாதிபதி 
பில் கிளிண்டன் அவரை மேரிலாந்தின் 
ராக்வில்லில் அமைந்துள்ள அமெரிக்க அணு 
ஒழுங்குமுறை ஆணையத்தின் (NRC ) தலைவராக 
நியமித்தார் . இது மற்றொரு முதலாவது இருந்தது . 
ஷெர்லி ஜாக்சன் அந்த கமிஷனின் முதல் 
கறுப்பினத் தலைவர் ஆவார் . 

என் . ஆர் .சி யின் தலைவர் பதவி மிகமிக 
முக்கியமானதாகும் . அவர் நாட்டின் ஒட்டுமொத்த 
அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக 
இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் . தலைவர் 
ஆபத்தான அணுக்கழிவுகளை சேகரித்து வைக்க 
பாதுகாப்பான இடங்களை 
அடையாளங்காண்பதற்கு உதவுகிறார் . 


குறைக்கடத்தி ( செமிகண்டக்டர்) ஆராய்ச்சி காரணமாக 

CD உற்பத்தி சாத்தியமானது . 


அணுசக்தி ஒழுங்குமுறை 
ஆணையம் , இது போன்ற மின் 
உற்பத்தி நிலையங்கள் 
பாதுகாப்பாக உள்ளன என்பதை 
உறுதி செய்கிறது 


தீங்கு விளைவிக்கும் அணு கழிவுகளை . 
ஒழுங்காக அழிப்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் . 
மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளில் 
அணுசக்திப் பொருட்களை எவ்வாறு 
பயன்படுத்தப்படலாம் என்பதைத் 
தீர்மானிப்பதற்கும் தலைவர் உதவுகிறார் . 

1999 ஆம் ஆண்டில் , டாக்டர் ஜாக்சன் NRC ஐ 
விட்டு விலகி , நியூயார்க்கில் உள்ள Rensselaer 
Polytechnic Institute இன் தலைவர் பதவியை 
ஏற்றுக் கொண்டார் . 

ஷெர்லி ஜாக்சன் அவரின் சாதனைகளைப் 
பற்றி மிகவும் பெருமையடைகிறார் . 
எல்லாவற்றைக் காட்டிலும் , அவருடைய வெற்றி 
மற்ற கறுப்பரின குழந்தைகளும் 
விஞ்ஞானிகளாவதற்கு ஊக்குவிக்கும் என்று அவர் 
நம்புகிறார் . 


